© 


தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 2 .40 காசு 


* * 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


ய வெல்லும் 


எண் 18 ] 


சென்னை , புதன்கிழமை , மே 9 , 2012 
சித்திரை 27 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வணிகவரிகள் மற்றும் பதிவுத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 16 , வணிகவரிகள் மற்றும் பதிவு ( B2 ) த் துறை , 24 ஜனவரி 2012 .) 


தமிழ்நாடு 2006 ஆம் ஆண்டு மதிப்புக் கூட்டு வரிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 32 /2006 ) 30 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1), 
( 2 ) ஆகிய உட்பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
டயாலிசஸ் செய்வதற்கு தேவைப்படும் மருத்துவப் பொருட்கள் , மருத்துவ சாதனங்கள் அல்லது உபகரணங்கள் மற்றும் துணைப் 
பொருட்களை சென்னை - 600 034 - இல் உள்ள திருவாளர்கள் தமிழ்நாடு சிறுநீரக ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதன் பேரில் , 
மேற்சொன்ன சட்டத்தின் கீழ் யாதொரு வணிகர் செலுத்தத்தக்க வரியிலிருந்து பின்வரும் நிபந்தனைகளுக்குட்பட்டு 
இதனால் விலக்களிக்கிறார் . 


(i ) விற்பனையாளர் , வரிவிதிப்பு அதிகாரிக்கு அளிக்கும் மாதாந்திர விவர அறிக்கையுடன் , கீழே இணைக்கப்பட்ட 

கடிதத்தில் சென்னை - 600 034 - இல் உள்ள திருவாளர்கள் தமிழ்நாடு சீறுநீரக ஆராய்ச்சி நிறுவனத்தால் 
உரியவாறு நிரப்பப்பட்டு கையொப்பமிட்ட உறுதிமொழி ஒன்றினை விற்பனையாளர் அளிக்க வேண்டும் . 
சென்னை - 600 034 - இல் உள்ள திருவாளர்கள் தமிழ்நாடு சிறுநீரக ஆராய்ச்சி நிறுவனத்தை நடத்துவதற்கான 
உண்மையான பயன்பாட்டிற்காக பொருட்கள் வாங்கப்பட வேண்டும் ; மற்றும் 


( ii) | 


மேற்சொன்ன நிறுவனமானது மேற்சொன்ன பொருட்களுக்கான விலையைக்காட்டிலும் கூடுதலாக 
வசூலிக்கக்கூடாது மற்றும் ஆதாயம் தரும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடாது . 


2 . இந்த அறிவிக்கை , 1 - 4 - 2012 அன்றிலிருந்து செயலுக்கு வருவதுடன் , 31 - 3 - 2014 அன்று வரையிலும் அந்நாள் உட்படவும் 
செயலில் இருக்கும் . 


DTP - II -2 - 18 (T Sup ) - 1 


[ 1 ] 


பிற்சேர்க்கை 


உறுதிமொழி 
1 . வணிகரின் பெயர் மற்றும் முழு முகவரி 
2 . வணிகரின் வரி கட்டுபவர் குறியீட்டு எண் ( TIN ) : 
மேற்சொன்ன வணிகரிடமிருந்து , சென்னை - 600 034 - இல் உள்ள திருவாளர்கள் தமிழ்நாடு சிறுநீரக ஆராய்ச்சி நிறுவனத்தின் 

1 நிறுவனத்தின் . 
உண்மையான பயன்பாட்டிற்காக பின்வரும் பொருள்கள் எங்களால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன என்று சான்றளிக்கப்படுகிறது . 
தொ . பொருள்களின் 

பட்டி எண் 

பொருள்களின் 
எண் விவரம் * மற்றும் நாள் 

மதிப்பு 
( 3 ) 


* தேவையற்றதை அடித்துவிடவும் 


சென்னை - 600 034இல் உள்ள 
திருவாளர்கள் தமிழ்நாடு சிறுநீரக ஆராய்ச்சி 
நிறுவனத்திற்காகவும் மற்றும் அதன் சார்பாகவும் . 

உறுதிமொழியில் கையொப்பமிடுகின்ற 
நபரின் கையொப்பமும் தகுதிநிலையும் . 
முத்திரை 


சுனில் பாலிவால் , 
அரசுச் செயலாளர் . 


தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை 


வவா 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 16 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி ( UD 4(2 ) த் துறை , 12 ஜனவரி 2012 .) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35/ 1972 ) 10 பிரிவைச் 
சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
17 ஏப்ரல் 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2இல் 220 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட , ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் II(2 ) RUL /2154/74 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் 
திருத்தத்தை செய்வதுடன் , கோவில்பட்டி உள்ளூர் திட்டப் பகுதியில் , கூடுதல் பகுதிகளைச் சேர்ப்பதற்கான அவருடைய கருத்தினை 
இதனால் தெரிவிக்கிறார் . 


2 . இந்த வரைவுத்திருத்தம் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , 
இது தொடர்பாக உள்ளூர் பகுதிகளிலுள்ள யாதொரு குடியிருப்பாளரிடமிருந்து அல்லது யாதொரு உள்ளூர் அதிகார மன்றத்திடமிருந்து 
அல்லது நிறுவனத்திடமிருந்து வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை , தமிழ்நாடு அரசு உரியவாறு பரிசீலிக்கும் என்று 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் அதனை , அரசுச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் 
நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள " அட்டவணைக்கு " பதிலாக , கீழ்க்கண்ட அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அவையாவன: 


" அட்டவணை 
உள்ளூர் திட்டப் பகுதியின் பெயர் . 


தொடர் எண் . 


உள்ளுர் திட்டப் பகுதியாக 

அமையும் பகுதி 
வருவாய் கிராமங்களின் 
எண்ணும் பெயரும் . 


( 3 ) 


கோவில்பட்டி 


கோவில்பட்டி வட்டம் (பகுதி ) 
84 . கோவில்பட்டி (பகுதி ) 
49 . இலுப்பையூரணி ( பகுதி ) 
33 . முடுக்குமீண்டான்பட்டி 
35 . தோனுகால் 
36 . கங்கன்குளம் 
37/1 & 2 ஆலம்பட்டி 
38 . மணியாச்சி ( இ ) 
40 . ஆவல்நத்தம் 
41 . இலுப்பையூரணி ( பகுதி ) 
42 . பூசாரிப்பட்டி 
43 . லிங்கம்பட்டி 
44 . திட்டங்குளம் 
45 . பாண்டவர் மங்கலம் 
46 . மந்தித்தோப்பு 
47 . கிழவிப்பட்டி 
48 . கொடுக்காம்பாறை 
49 . சிவந்திப்பட்டி 
50 . ஊத்துப்பட்டி 
84 . கோவில்பட்டி (ஊரகப்பகுதி ) 
278 . அப்பனேரி 
313 . சித்திரம்பட்டி 
323 . அய்யனேரி 
329 . புளியங்குளம் 

எட்டியபுரம் வட்டம் (பகுதி ) 
20 . அய்யாக் கேட்டையூர் 
21 . உருளைக்குடி 
22 . காட்டாராமன்பட்டி 
23 . கடலையூர் 
24 . சின்னமலைக்குன்று 
25 . மீனாட்சிபுரம் 
26 . நாவலக்கம்பட்டி 
36 . எட்டயபுரம் பேரூராட்சி 
37 . இளம்புவனம் 
40 . குமரகிரி 
41 . சிதம்பரபுரம் ". 


கே . பணீந்தரரெட்டி , 
அரசுச் செயலாளர் . 


தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


நோக்கத்தையும் இதனால் விருப்பதையும் காஞ்சிபாள்ளாட்சி துறையின் " பரிவு 2 -இல் 556 - 4, தமிழ்நாட்டு 


[ அரசாணை (நிலை) எண் 203 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி [ UD 4( 2)] த் துறை , நாள் 30 டிசம்பர் 2011.) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்பு திட்டமிடல் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35 / 1972 ) 
10ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , 6 நவம்பர் 1974 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - இல் 556 - 557 ஆம் பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட , ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையின் II(2 ) / RUL/ 4632 /74 ஆம் எண் அறிவிக்கையில் 
பின்வரும் திருத்தத்தை செய்யக் கருதியிருப்பதையும் காஞ்சிபுரம் உள்ளூர் திட்டப்பகுதியில் , கூடுதல் பகுதிகளைச் சேர்க்கக் கருதிய 
அவருடைய நோக்கத்தையும் இதனால் அறிவிக்கிறார் . 

2 . இந்த வரைவுத்திருத்தம் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , 
இது தொடர்பாக உள்ளூர் பகுதிகளிலுள்ள யாதொரு குடியிருப்பாளரிடமிருந்து அல்லது யாதொரு உள்ளூர் அதிகார மன்றத்திடமிருந்து 
அல்லது நிறுவனத்திடமிருந்து வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை , தமிழ்நாடு அரசு உரியவாறு பரிசீலிக்கும் என்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் அதனை , எழுத்து மூலமாக " அரசு செயலாளர் , 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 " என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையிலுள்ள " அட்டவணைக்கு" பதிலாக , கீழ்க்கண்ட அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
அவையாவன: 


தொடர் எண் . 


அட்டவணை 
உள்ளூர் திட்டப் பகுதியின் 

பெயர் . 


உள்ளூர் திட்டப் பகுதியாக 

அமையும் பகுதி . 


( 2 ) 


காஞ்சிபுரம் 


(1 ) 22 சிறுகாவேரிபாக்கம் 
(2 ) 23 நெட்டேரி 
( 3) 24 அச்சுக்கட்டு 
( 4 ) 25 சாலபோகம் 
(5 ) 26 புத்தேரி 
(6 ) 27 கீள்கதிர்பூர் 
( 7 ) 28 நொளும்புப்பட்டடை 
(8 ) 40 கமுகம்பள்ளம் 
( 9) 53 தேனம்பாக்கம் 
( 10 ) 55 சின்னனய்யங்குளம் 
(11 ) 56 ஓரிக்கை 
( 12 ) 57 வெளிக்கப்பட்டடை 
(13 ) 58 செவிலிமேடு 
(14 ) 60 குண்டுகுளம் 
( 15 ) 61 திருப்பருத்திக்குன்றம் 
( 16 ) 62 விஷ்ணுகாஞ்சி 
( 17 ) 63 கொட்டைக்காவல் 
( 18 ) 71 கருப்படித்தட்டடி 
(19) 72 செண்டுவெளி 
(20) 73 ஏரிவாக்கம் 
( 21 ) 74 கள்ளகம்பன்பட்டடை 
( 22 ) 75 பாப்பாங்குழி 
( 23 ) 76 திம்மசமுத்திரம் 
(24) 78 கோனேரிகுப்பம் 
(25) 79 - 1 காரப்பேட்டை 
(26 ) 79/ 2 காரப்பேட்டை 
( 27 ) 84 நத்தப்பேட்டை 
(28) 85 அபாப்பணஞ்சேரி 


தொடர் எண் . 


உள்ளூர் திட்டப் பகுதியின் 

பெயர் . 


உள்ளூர் திட்டப் பகுதியாக 

அமையும் பகுதி . 


காஞ்சிபுரம் 


( 29) 87 திருக்காலிகாடு 
( 30 ) 88 திருவீதிப்பள்ளம் 
( 31 ) 89 பெரிய தோட்டம் 
( 32 ) 90 தாட்டிதோப்பு 
( 33 ) 91 நசரத்பேட்டை 
( 34) 92 முத்தியால்பேட்டை 
( 35) 99 திம்மைப்பையன்பேட்டை 
( 36 ) 100 அய்யம்பேட்டை 
( 37 ) 64 ஓடைப்பட்டடை 
( 38) 65 அஸ்தகிரிபட்டடை 
( 39 ) 66 முல்லாபாளையம் 
( 40 ) 67 பரமேஸ்வர வின்ன கரம் 
( 41 ) 68 அசனாபாத்பட்டடை 
(42) 69 லாலாதோட்டம் 
( 43) 70 திருமல்ராயன் தோட்டம் 
( 44 ) 86 உப்புக்குளம் 
( 45 ) 20 மேலம்பி 
( 46 ) 21 கீழ் அம்பி 
( 47 ) 35 அய்யங்கார்குளம் 
( 48) 36 புஞ்சரசஞ்தாங்கல் 
( 49) 37 வளத்தோட்டம் 
( 50) 39 களகட்டூர் 
( 51 ) 40 குருவி மலை 
( 52 ) 42 வேடல் 
(53) 47 ஏரிவாய் 
( 54 ) 48 படப்பம் 
(55 ) 61 சித்தேரிமேடு 
( 56 ) 63 திருமால் பாடிதாங்கல் 
( 57 ) 64 நல்லூர் 
(58 ) 65 வையாவூர் 
(59) 73 வில்லிவலம் 
( 60) 75 திம்மராசம்பேட்டை 
( 61 ) 76 தாங்கி 
( 62 ) 77 நாயக்கன்பேட்டை 
( 63) 78 ஏக்கனாம்பேட்டை 
( 64 ) 81 வள்ளுவப்பாக்கம் 
( 65 ) 82 பூசிவாக்கம் 
( 66 ) 83 பாவாசாகிபுபேட்டை 
( 67 ) 97 ஏனாத்தூர் 
( 68) 98 சேமந்தாங்கல் 
(69 ) 121 காரை ". 

கே . பணீந்தரரெட்டி , 
அரசுச் செயலாளர் . 


தமிழாக்கம் 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


சட்டத் துறை 


அறிவிக்கை 


க 


( அரசாணை (நிலை) எண் 192 , சட்டத் துறை , நாள் 23 அக்டோபர் 2012. ) 


1882 ஆம் ஆண்டு உடைமை உரிமை மாற்றுச் சட்டத்தின் 58 ஆம் பிரிவின் பகுதி (f ) இன் படியும் , மேற்சொன்ன சட்டத்தின் 
58ஆம் பிரிவின் பகுதி (f ) இன்கீழ் வெளியிடப்பட்ட அனைத்து அறிவிக்கைகளையும் ரத்து செய்து தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
மேற்சொன்ன சட்டத்தின் 58 ஆம் பிரிவின் பகுதி (f ) யின் வழிவகைகள் பொருந்தும் வகையிலான நகரங்களாக தமிழ்நாட்டிலுள்ள 
அனைத்து மாநகராட்சிகள் , நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளையும் இதனால் குறிப்பிடுகிறார் . 


ஜி . ஜெயச்சந்திரன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


